சர்வ வல்லவர்‌ இருக்க சந்தேகம்‌ ஏன்‌? 


சகோ. D.அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ 


உங்களில்‌ ஒருவன்‌ ஞானத்தில்‌ குறைவுள்ளவனாயிருந்தால்‌, யாவருக்கும்‌ 
சம்பூரணமாய்க்‌ கொடுக்கிறவரும்‌ ஒருவரையும்‌ கடிந்துகொள்ளாதவருமாகிய 
தேவனிடத்தில்‌ கேட்கக்கடவன்‌, அப்பொழுது அவனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌. 
ஆனாலும்‌ அவன்‌ எவ்வளவாகிலும்‌ சந்தேகப்படாமல்‌ விசுவாசத்த்தோடே 
கேட்கக்கடவன்‌. சந்தேகப்படுகிறவன்‌ காற்றினால்‌ அடிபட்டு அலைகிற கடலின்‌ 
அலைக்கு ஓப்பாயிருக்கிறான்‌. அப்படிப்பட்ட மனுஷன்‌ தான்‌ கர்த்தரிடத்தில்‌ 
எதையாகிலும்‌ பெறலாமென்று நினையாதிருப்பானாக. யாக்கோபு 1:5,6,7 


இன்றய நாட்களில்‌ அநேகர்‌ தங்களது ஆவிக்குரிய ஓட்டத்தில்‌ சில 
நாட்களுக்குப்‌ பின்பு சோர்ந்துபோய்விடுகின்றனர்‌. வேத வசனத்தை வாசிப்பதினாலோ, 
தேவச்‌ செய்திகளைக்‌ கேட்பதினாலோ அவர்களுக்குள்ளாக விசுவாசம்‌ உருவானது 
உண்மைதான்‌, ஆனால்‌ தங்களது ஆவிக்குரிய வாழ்க்கையில்‌ தொடர்ந்து 
முன்னேறும்போது, அவர்களது விசுவாசம்‌ குறைந்து, சந்தேகம்‌ அவர்களது வாழ்க்கையில்‌ 
துளிர்விடத்‌ தொடங்குகின்றது. அவர்களிடத்தில்‌ உருவாகின்ற இந்த சந்தேகம்‌, 
அவர்களது ஆவிக்குரிய வாழ்க்கையையும்‌, விசுவாசத்தையும்‌ பாதிப்பதோடு அவர்களது 
வாழ்க்கையில்‌ நம்பிக்கையின்மையையும்‌ உருவாக்கிவிடுகின்றது. 


யாக்கோபு தனது நிருபத்தில்‌ தேவனைக்‌ குறித்த சரியான வரைபடத்தை 
எழுதிவைத்திருக்கின்றார்‌. நமது தேவன்‌ சம்பூரணமாய்க்‌ கொடுக்கிறவர்‌, அத்தோடு கூட 
அவர்‌ ஒருவரையும்‌ கடிந்துகொள்ளாதவர்‌ என்று தனது நிருபத்தில்‌ யாக்கோபு 
குறிப்பிடுகின்றார்‌. அப்படிப்பட்ட தேவனை சந்திக்க நாம்‌ எப்படி வரவேண்டும்‌, அநேக 
வேளைகளில்‌ நாம்‌ தேவனிடத்தில்‌ வரும்போது, அடுத்தவருக்கு கிடைத்திருக்கிறது 
ஆனால்‌ எனக்கு ஏன்‌ கிடைக்கவில்லை? என்ற மனநிலையோடேயே கடந்துவருகின்றோம்‌. 
அவருடன்‌ தேவன்‌ பேசினார்‌, என்னுடனும்‌ தேவன்‌ பேசியிருக்கிறார்‌, ஆனால்‌ அவருடைய 
தேவை பூர்த்தியாகிவிட்டது, ஆனால்‌ என்னுடைய தேவையை தேவன்‌ இன்னமும்‌ 
சந்திக்கவில்லையே என்ற எண்ணம்‌ நமக்குள்‌ உருவாகின்றது. தேவன்‌ 
பட்சபாதமுள்ளவரல்ல, அவர்‌ மனம்‌ மாறுகிறவருமல்ல என்று நாம்‌ எல்லோரும்‌ நன்றாக 
அறிந்திருக்கின்றோம்‌. அவர்‌ தம்மிடத்தில்‌ வேண்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு சம்பூரணமாய்க்‌ 
கொடுக்கிறவரே, அவர்‌ ஒருவரையும்‌ புறம்பே தள்ளுபவருமல்ல. அப்படி என்றால்‌, எனக்கு 
ஏன்‌ இன்னும்‌ கிடக்கவில்லை; என்னுடைய விசுவாசம்‌ குறைவாயிருக்கின்றதோ? 
என்னிடத்தில்‌ விசுவாசக்‌ குறைச்சல்‌ இருக்குமென்றால்‌, விசுவாசத்தை வலுப்படுத்த நான்‌ 
என்ன செய்யவேண்டும்‌ என்ற கேள்வி நமக்குள்‌ உருவாகும்‌. 


சத்துரு உருவாக்கும்‌ சந்தேகம்‌ 


தேவன்‌ வாக்குத்தத்தம்‌ செய்பவர்‌ மட்டுமல்ல, அவர்‌ சொன்ன வாக்குத்தத்தத்தை 
நிறைவேற்றவும்‌ வல்லமையுள்ளவர்‌; இதிலே எந்தவித சந்தேகமும்‌ இல்லை. ஆனால்‌, சில 
நேரங்களில்‌ சத்துரு தேவன்‌ நம்மேல்‌ வைத்துள்ள அன்பை, தேவனுக்கும்‌ நமக்கும்‌ 
இடையிலுள்ள உறவை, தேவன்‌ நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம்‌ 
சந்தேகிக்கும்படி நமது மனதையும்‌, சிந்தனைகளையும்‌ தாண்டிவிடுகின்றான்‌. நாற்பது 
நாட்கள்‌ இயேசு உபவாசத்தை முடித்தபின்பு, அவரை பரீட்சை பார்ப்பதற்காக சத்துரு 
வந்தான்‌; ஆவியானவரும்‌ இதற்கு அனுமதித்தார்‌. இயேசுவை சாத்தான்‌ சோதித்தபோது, 
சந்தேகத்தை இயேசுவின்‌ மனதில்‌ நுழைக்க விரும்பினான்‌. சாத்தான்‌ இயேசுவை நோக்கி, 


யுத்தசத்தம்‌ ஜனவரி 2006 செய்தி 1௦16 10/15/2010 


தவல னால்‌, இந்தக்‌ கல்லுகள்‌ அப்பங்களாகும்படி சொல்லும்‌” என்று 
க்கே தில்‌ வார்த்தைகளை அவரிடத்தில்‌ பேசினான்‌. “நீர்‌ தேவனுடைய குமாரனானால்‌' 
என்று சாத்தான்‌ சொல்லவேண்டிய அவசியமில்லை. இயேசு கிறிஸ்து தேவனுடைய 
குமாரன்‌ என்பதில்‌ எந்தவித சந்தேகமும்‌ இல்லை. அவர்‌ தேவனுடை குமாரன்‌ என்று 
சாத்தானும்‌ நன்றாகவே அறிந்திருந்தான்‌ (மாற்கு 1:24). இருப்பினும்‌, சாத்தான்‌ 
இயேசுவிடம்‌ வந்தபோதோ, நீர்‌ தேவனுடைய குமாரனேயானால்‌ இந்த கல்லுகள்‌ 
அப்பங்களாகும்படி சொல்லும்‌, நீர்‌ தேவனுடைய குமாரனானால்‌ இந்த கல்லுகள்‌ 
அப்பங்களாகும்‌, நீர்‌ தேவனுடைய குமாரனோ இல்லையோ என்று சோதித்துப்பாரும்‌ 
என்றே சொல்லுகின்றான்‌. பசியாயிருந்த இயேசுவை அற்புதம்‌ செய்யும்படி அவன்‌ 
ஏவவில்லை, அவரால்‌ அற்புதம்‌ செய்யமுடியுமோ இல்லையோ என்பைதையும்‌ சோதிக்க 
சாத்தான்‌ விரும்பவில்லை, மாறாக நீர்‌ தேவனுடைய குமாரனோ இல்லையோ என்ற 
சந்தேகத்தையே இயேசுவின்‌ மனதில்‌ விதைக்கவே அவன்‌ முயற்சித்தான்‌. 


தன்னுடைய பிள்ளைகள்‌ பசியோடிருப்பதை பிதா விரும்புபவரல்ல; இயேசுவின்‌ 
ஜெபங்களுக்கு செவிகொடுத்த தேவன்‌ நமது ஜெபங்களுக்கும்‌ நிச்சயம்‌ பதில்‌ 
கொடுப்பார்‌. வனாந்தரத்தில்‌, காய்ந்துபோன, ஒன்றுமே கிடைக்காத இடத்தில்‌ நாம்‌ 
இருக்கிறோம்‌ என்பதை தேவன்‌ நன்கு அறிந்திருக்கின்றார்‌. நாம்‌ இருக்கின்ற இடத்தில்‌ 
கிடைப்பதற்கு எதுவுமில்லை என்ற நிலையில்‌ நாம்‌ காணப்படும்போது நம்முடைய மனதில்‌ 
சந்தேகத்தின்‌ விதைகளை விதைத்து, நம்முடைய மனதை தேவனுக்கு விரோதமாய்த்‌ 
தூண்ட சாத்தான்‌ முயற்சிக்கின்றான்‌. நான்‌ உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளையா? 
எனக்கும்‌ தேவனுக்கும்‌ இடையில்‌ உறவு இருக்கிறதா? என்ற அநேக சந்தேகத்தின்‌ 
கேள்விகளை சத்துரு நமது மனதில்‌ எழுப்ப முயலுவான்‌. வனாந்தரத்தில்‌ இயேசுவிடம்‌ 
‘இந்தக்‌ கல்லுகள்‌ அப்பங்களாகும்படி சொல்லும்‌' என்று சொன்னவன்‌, நம்மிடமும்‌ குறுக்கு 
வழியில்‌ உங்கள்‌ தேவைகளை  சந்தித்துக்கொள்ளுங்கள்‌ என்று பேசி நம்மையும்‌ 
வஞ்சிக்க முயற்சிப்பான்‌. 


சத்துரு னை தேவ ஆலயத்தின்‌ உப்பரிக்கையின்‌ மேலே எடுத்துச்‌ 
சென்றபோதும்‌, நீ ல்‌ தாழக்குதியும்‌, ஏனெனில்‌, தம்முடைய 
தூதர்களுக்கு மல்க கடித றார்‌ உமது பாதம்‌ கல்லில்‌ இடறாதபடிக்கு, 
அவர்கள்‌ உம்மைக்‌ கைகளில்‌ ஏந்திக்கொண்டு போவார்கள்‌ என்பதாய்‌ எழுதியிருக்கிறது என்று 
சொன்னான்‌ (மத்தேயு 4:0. “நீர்‌ தேவனுடைய குமாரனேயானால்‌” என்று சந்தேகத்தின்‌ 
வார்த்தைகளையே மீண்டும்‌ பேசுகின்றான்‌. நீர்‌ தாழக்குதித்தால்‌ பரலோக தூதர்கள்‌ 
உம்மை தங்கள்‌ கைகளில்‌ ஏந்திக்கொண்டு போவார்களோ இல்லையோ என்பதை 
குதித்து சோதித்து பாரும்‌. நீர்‌ தேவனுடைய குமாரனானால்‌ தூதர்கள்‌ தங்கள்‌ கைகளில்‌ 
ஏந்திக்கொண்டுபோவார்கள்‌. நீர்‌ குமாரனோ இல்லையோ என்ற சந்தேகத்தின்‌ 
எண்ணத்தையே மீண்டும்‌ சாத்தான்‌ இயேசுவின்‌ மனதில்‌ உருவாக்க முயற்சிக்கின்றான்‌. 
'உமது பாதம்‌ கல்லில்‌ இடறாதபடிக்கு, அவர்கள்‌ உம்மைக்‌ கைகளில்‌ ஏந்திக்கொண்டு 
போவார்கள்‌ என்ற வேத வாக்குத்தத்தத்தையே சந்தேகப்படும்படி இயேசுவை அவன்‌ 
ஏவினான்‌. 


நம்முடை விசுவாசத்தை பெலவீனமடையச்‌ செய்ய சத்துரு பயன்படுத்துகின்ற 
மிகப்‌ பெரிய ஆயுதமே சந்கேம்‌. எனவேதான்‌ யாக்கோபு சந்தேகப்படுகின்றவன்‌ காந்றினால்‌ 
அடிபட்டு அலைகிற அலைகளுக்கு ஓஒப்பாயிருக்கின்றான்‌, அவன்‌ தேவனிடத்திலிருந்து 
எதையாகிலும்‌ பெறலாமென்று நினையாதிருப்பானாக என்று எழுதுகிறார்‌. தேவனது 
அன்பைக்‌ குறித்தோ, அவருடைய வல்லமைகளைக்‌ குறித்தோ, அவருக்கும்‌ நமக்கும்‌ 
இடையிலுள்ள உறவைக்‌ குறித்தோ நாம்‌ சந்தேகப்படக்கூடாது. ஏனெனில்‌, நம்முடைய 
தேவன்‌ பரிபூரணமாய்க்‌ கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கின்றார்‌; அத்தோடு அவர்‌ தாம்‌ 
சொன்னதை செய்யுமளவும்‌ நம்மைக்‌ கைவிடுவதில்லை (ஆதி 28:15) 


யுத்தசத்தம்‌ ஜனவரி 2006 செய்தி 2016 10/15/2010 


தாமதத்தினால்‌ உருவாகும்‌ சந்தேகம்‌ 


அப்பொழுது அவனுடைய சகோதரிகள்‌: ஆண்டவரே, நீர்‌ சிநேகிக்கிறவன்‌ 
வியாதியாயிருக்கிறான்‌ என்று சொல்ல, அவரிடத்திற்கு ஆள்‌ 
அனுப்பினார்கள்‌. அவன்‌ வியாதியாயிருக்கிறதாக அவர்‌ கேள்விப்பட்டபொழுது, 
தாம்‌ இருந்த இடத்திலே பின்னும்‌ இரண்டுநாள்‌ தங்கினார்‌. யோவான்‌ 11:3,6 


மரியாளும்‌ மார்த்தாளும்‌  சுகவீனமாயிருக்கின்ற தங்களுடைய சகோதரன்‌ 
லாசருவைக்‌ குறித்து இயேசுவுக்கு செய்தியனுப்பினார்கள்‌. “ஆண்டவரே, நீர்‌ சிநேகிக்கிறவன்‌ 
வியாதியாயிருக்கிறான்‌' என்று சொல்லியனுப்பினார்கள்‌. இயேசுவோ இந்தச்‌ செய்தியைக்‌ 
கேட்டபின்னும்‌ இரண்டு நாட்கள்‌ தாம்‌ இருந்த இடத்திலேயே தங்கிவிட்டார்‌. இயேசு 
வருவார்‌, வருவார்‌ என்று அவர்கள்‌ மிகுந்த எதிர்பார்ப்போடுகூட இருந்தார்கள்‌. இயேசு 
வந்து லாசருவை சுகமாக்கிவிடுவார்‌ என்று ஆவலோடே காத்துக்கொண்டேயிருந்தார்கள்‌; 
ஆனால்‌ இயேசுவின்‌ வருகையோ தாமதமாகிக்கொண்டேயிருந்தது. அவர்களது 
சகோதரனாகிய லாசருவோ மரணத்தருவாயில்‌ இருந்தான்‌. 


இந்நிலையில்‌ அவர்களுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்‌. இயேசு எங்களோடூ 
கூட இருந்தபோது, நான்‌ உங்களை நேசிக்கிறேன்‌' என்று சொன்னாரே, அவருடைய 
அன்பு இப்போது எங்கே போய்விட்டது? நான்கு நாட்களுக்கு முன்பாகவே நாங்கள்‌ 
செய்தியனுப்பியிருந்தும்‌ இயேசு இன்னமும்‌ வரவில்லையே. இப்போதோ லாசரு மரிக்கும்‌ 
தருவாயில்‌ இருக்கின்றான்‌; இயேசு ஏன்‌ இன்னமும்‌ வரவில்லை? இயேசு எங்களை 
நேசிக்கிறேன்‌ என்று சொன்னது உண்மையா? என்ற மிகப்பெரிய சந்தேகத்தின்‌ கேள்வி 
அவர்கள்‌ மனதில்‌ உருவாகியிருக்கும்‌. தேவன்‌ நமக்குக்‌ கொடுத்த வாக்குத்தத்தங்கள்‌ 
நிறைவேற காலதாமதமாகும்போது, நமது ஜெபங்களுக்கு பதில்‌ வர தாமதிக்கும்போது, 
சந்தேகம்‌ நம்முடைய மனதில்‌ வேரூன்றி வலுவடையத்‌ தொடங்குகின்றது. நம்முடைய 
விசுவாசத்தின்‌ நிலை தடூமாறத்‌ தொடங்குகின்றது. தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்‌ கூடிய 
தூரத்திலிருந்து இன்னமும்‌ அதிகமாக நாம்‌ விலகிப்போய்விடுகின்றோம்‌. கால 
தாமதத்தினால்‌ நாம்‌ கர்த்தரை விட்டூ பின்வாங்கிவிட்டால்‌, நம்முடைய விசுவாசத்தின்‌ 
பெலன்‌ குன்றியதே. நம்பிக்கையுடன்‌ காத்திருப்போரே புதுக்‌ கிருபைகளையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌ தங்கள்‌ வாழ்க்கையில்‌ பெற்றுக்கொள்ளமுடியும்‌. 


நம்ப ஏதுவில்லாததை நம்பிய ஆபிரகாம்‌ 


உன்‌ சந்ததி இவ்வளவாயிருக்கும்‌ என்று சொல்லப்பட்டபடியே, தான்‌ அநேக 
ஜாதிகளுக்குத்‌ தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும்‌, அதை 
நம்பிக்கையோடே விசுவாசித்தான்‌ அவன்‌ விசுவாசத்திலே 
பலவீனமாயிருக்கவில்லை,அவன்‌ ஏறக்குறைய நூறுவயதுள்ளவனாயிருக்கும்போது, 
தன்‌ சரீரம்‌ செத்துப்போனதையும்‌, சாராளுடைய கர்ப்பம்‌ செத்துப்போனதையும்‌ 
எண்ணாதிருந்தான்‌. தேவனுடைய வாக்குத்தத்தத்தைக்குறித்து அவன்‌ 
அவிசுவாசமாய்ச்‌ சந்தேகப்படாமல்‌, தேவன்‌ வாக்குத்தத்தம்பண்ணினதை 
நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறாரென்று முழு நிச்சயமாய்‌ நம்பி, 
தேவனைமகிமைப்படுத்தி, விசுவாசத்தில்‌ வல்லவனானான்‌. ரோமர்‌ 4:18-21 


நம்பிக்கை வைக்க ஏதுவில்லாத தேவனுடைய வார்த்தையின்‌ மேலே ஆபிரகாம்‌ 
நம்பிக்கை வைத்தான்‌. தேவனது வாக்குத்தத்தம்‌ நிறைவேறுவதற்கான எந்த அறிகுறியும்‌ 
அவன்‌ வாழக்கையில்‌ காணப்படவில்லை. அவனுடைய சரீரமோ செத்துப்போயிருந்தது. 
சாராளின்‌ கர்ப்பத்திலே குழந்தை உருவாக எந்தவித வாய்ப்புமேயில்லை. இந்தச்‌ 


யுத்தசத்தம்‌ ஜனவரி 2006 செய்தி 3௦016 10/15/2010 


சூழ்நிலையிலும்‌ ஆபிரகாம்‌ தேவனையோ, தேவனது வார்த்தைகளையோ 
சந்தேகப்படவில்லை, தேவன்‌ வாக்குப்‌ பண்ணியதை நிறைவேற்ற போதுமானவர்‌ என்று 
முழு நிச்சயத்தோடூ காத்திருந்தான்‌. 


ஆபிரகாம்‌ எழுபத்தைந்து வயதாயிருக்கும்போது, தேவன்‌ அவனைச்‌ சந்தித்து 
உனது சந்ததியை நான்‌ ஆசீர்வதிப்பேன்‌ என்று வாக்குப்பண்ணினார்‌. ஆனால்‌, 
இருபத்தைந்து ஆண்டுகள்‌ வரை எந்தவித காரியமும்‌ ஆபிரகாமின்‌ வாழ்க்கையில்‌ 
நடைபெறவில்லை. எனினும்‌, தேவன்‌ சர்வவல்லவர்‌, வாக்குப்பண்ணினதை நிறைவேற்ற 
வல்லமையுள்ளவர்‌ என்று எண்ணி பொறுமையோடு கூட வாக்குத்தத்தம்‌ நிறைவேற 
காத்திருந்தான்‌. இருபத்துநான்கு வருடங்கள்‌ ஆகியும்‌ ஒன்றுமே நடக்கவில்லை. 
ஒருவேளை நாம்‌ ஆபிரகாமின்‌ நிலையில்‌ இருந்தால்‌ என்ன செய்திருப்போம்‌. இது நிச்சயம்‌ 
நடக்காது, இதன்மேல்‌ இனி விசுவாசம்‌ வைக்கவேண்டிய அவசியமில்லை. உனக்கு ஒரு 
குமாரனைத்‌ தருவேன்‌ என்று தேவன்‌ வாக்குப்பண்ணி இருபத்துநான்கு வருடங்கள்‌ 
ஆகிவிட்டது இனிமேல்‌ எப்படி நடக்கும்‌ என்று நமது மனதிலே சந்தேகப்பட்டிருப்போம்‌, 
நம்பிக்கையிழந்திருப்போம்‌. இனிமேல்‌ நடக்கவே நடக்காது என்று நினைத்திருப்போம்‌. 
ஆனால்‌, ஆபிரகாமோ இருபத்தைந்து ஆண்டுகள்‌ வரை நம்பிக்கையிழக்காமல்‌ 
வாக்குத்தத்தம்‌ நிறைவேற, தேவனது வார்த்தைகளை முழுநிச்சயமாய்‌ நம்பி 
காத்திருந்தான்‌. தேவனது வாக்குத்தத்தத்தை முழுவதுமாய்‌ பற்றிக்கொண்டான்‌. அவனை 
விசுவாசிகளின்‌ தகப்பனாக்கவே இந்த பாதை வழியாய்‌ தேவன்‌ நடத்திச்‌ சென்றார்‌. 
ஒருவேளை ஒரே வருடத்தில்‌ அவனுக்கு குமாரன்‌ கிடைத்திருந்தால்‌, விசுவாசிகளின்‌ 
தகப்பனாகியிருக்கமாட்டான்‌; இஸ்ரவேல்‌ மக்கள்‌ ஆபிரகாமை மறந்திருப்பார்கள்‌. தேவன்‌ 
வாக்குப்பண்ணி இருபத்தைந்து ஆண்டுகள்‌ ஆனபின்னும்‌, என்‌ தேவனால்‌ கூடும்‌ என்று 
முழு நிச்சயத்தோடூ நம்பி ஆபிரகாம்‌ காத்திருந்தான்‌. நமக்குள்ளே சந்தேகம்‌ 
உருவாகிவிட்டால்‌, நாம்‌ வாக்குத்தத்தங்களுக்காக பொறுமையோடூ காத்திருக்க இயலாது. 
சந்தேகங்கள்‌ வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாய்‌ நம்மை வழிநடத்திவிடும்‌. விசுவாசத்தை 
குலைக்கும்‌ சந்தேகத்தை வேரோடு பிடுங்கி எறிந்தால்‌ மாத்திரமே நாம்‌ பொறுமையோடு 
காத்திருக்கமுடியும்‌. 


தேவவார்த்தையை நம்பிய எலியா 


அநேகநாள்‌ சென்று, மூன்றாம்‌ வருஷமாகையில்‌, கர்த்தருடைய வார்த்தை 
எலியாவுக்கு உண்டாகி: நீ போய்‌ ஆகாபுக்கு உன்னைக்‌ காண்பி, நான்‌ 
தேசத்தின்மேல்‌ மழையைக்‌ கட்டளையிடூவேன்‌ என்றார்‌. 1இராஜாக்கள்‌ 18:1 


அந்திப்பலி செலுத்தும்‌ நேரத்திலே, தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து: ஆபிரகாமுக்கும்‌ 
ஈசாக்குக்கும்‌ யாக்கோபுக்கும்‌ தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர்‌ தேவன்‌ என்றும்‌, 
நான்‌ உம்முடைய ஊழியக்காரன்‌ என்றும்‌, நான்‌ இந்தக்‌ காரியங்களையெல்லாம்‌ 
உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன்‌ என்றும்‌ இன்றைக்கு விளங்கப்பண்ணும்‌. 
1இராஜாக்கள்‌ 18:36 


நான்‌ தேசத்தின்‌ மேல்‌ மழையைக்‌ கட்டளையிடூவேன்‌ என்று தேவன்‌ எலியாவுக்கு 
வாக்குப்பண்ணியதோடு, நீ போய்‌ ஆகாப்‌ இராஜாவுக்கு உன்னை காண்பி என்றும்‌ 
அவனிடம்‌ சொன்னார்‌. எலியா ஆகாப்‌ இராஜாவிடம்‌ சென்றபோது, இப்போதும்‌ கர்மேல்‌ 
பர்வதத்திலே இஸ்ரவேலனைத்தையும்‌, பாகாலின்‌ தீரக்கதரிசிகள்‌ 
நானூற்றைம்பதுபேரையும்‌, யேசபேலின்‌ பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின்‌ 
தீரக்கதரிசிகள்‌ நானூறுபேரையும்‌ என்னிடத்தில்‌ கூட்டிக்கொண்டுவர ஆட்களை அனுப்பும்‌ 
என்றான்‌ (1இராஜா 1819). அத்தோடு ஒரு பலியையும்‌ ஆயத்தப்படுத்துவோம்‌, 
அக்கினியினால்‌ உத்தரவு அருளும்‌ தெய்வமே தெய்வம்‌ என்றான்‌. எலியாவின்‌ விசுவாசம்‌ 
மிகவும்‌ பெலமுள்ளதாயிருந்தது. ஆகாபினிடத்தில்‌ உன்னைக்‌ காட்டூ என்றும்‌, பலிபீடத்தை 
ஆயத்தப்படூத்து என்றும்‌, பாகால்‌ தெய்வத்தின்‌ தீர்க்கதரிசிகளை அழைப்பி என்றும்‌, 


யுத்தசத்தம்‌ ஜனவரி 2006 செய்தி 4016 10/15/2010 


பலிபீடத்தின்‌ மேல்‌ நீரை ஊற்று என்றும்‌ தேவனே நீர்தான்‌ சொன்னீர்‌. 'நான்‌ இந்தக்‌ 
காரியங்களையெல்லாம்‌ உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன்‌ என்றும்‌ இன்றைக்கு 
விளங்கப்பண்ணும்‌' என்றே அவன்‌ ஜெபித்தபோது, அக்கினி இறங்கி வந்து சர்வாங்க 
தகனபலியையும்‌, விறகுகளையும்‌, மண்ணையும்‌ பட்சித்ததோடு வாய்க்காலிலிருந்த 
தண்ணீரையும்‌ நக்கிப்போட்டது (1இரஜா18:38). ஜனங்கள்‌ எல்லாரும்‌ இதைக்‌ கண்டபோது 
கர்த்தரே தெய்வம்‌, கர்த்தரே தெய்வம்‌ என்று சொல்லத்‌ தொடங்கினார்கள்‌. 


பின்பு எலியா ஆகாபை நோக்கி: நீர்‌ போம்‌, போஜனபானம்பண்ணும்‌, பெருமழையின்‌ 
இரைச்சல்‌ கேட்கப்படுகிறது என்றான்‌ (1இராஜா 18:41). ஆனால்‌ அங்கே எந்தவித மேகமும்‌ 
காணப்படவில்லை, என்றாலும்‌ பெருமழையின்‌ இரைச்சலை நான்‌ கேட்கிறேன்‌ என்றே 
எலியா சொல்கின்றான்‌. அவனது விசுவாசத்தில்‌ எந்தவித குறைபாடும்‌ இல்லை. அநேக 
நேரங்களில்‌ சத்துரு நம்முடைய காதுகளில்‌ வந்து “இது எப்படி நடக்கும்‌' என்று 
சந்தேகத்தின்‌ வார்த்தைகளைப்‌ போடூகின்றான்‌. எலியா கர்மேல்‌ பர்வதத்தை நோக்கிச்‌ 
சென்று அவனுடைய விசுவாசத்தை வலுவடையச்‌ செய்யும்படி ஜெபிக்கத்‌ தொடங்கினான்‌. 
ஆண்டவரே மழை வரும்‌ என்று நான்‌ இராஜாவுக்கும்‌ அறிவித்துவிட்டேன்‌ அவனும்‌ 
இரதத்தில்‌ சென்றுவிட்டான்‌; ஆனால்‌ மழை வருவதற்கான எந்தவித அடையாளமும்‌ 
இல்லையே என்று நினைத்து ஜெபித்துக்கொண்டேயிருந்தான்‌. தன்னுடைய 
வேலைக்காரனை நோக்கி நீ சென்று பார்‌ என்று அனுப்பினான்‌. வேலைக்காரனோ திரும்பி 
வந்து ஒன்றுமே காணப்படவில்லை என்று சொன்னான்‌. தேவன்‌ மழை வரும்‌ என்று 
சொன்னாரே, ஆனால்‌ மேகத்தையோ காற்றையோ காணவில்லையே என்று எண்ணி 
கையளவு மேகத்தை அவன்‌ காணுமட்டும்‌ முழங்காலிலேயே நின்று 
ஜெபித்துக்கொண்டிருந்தான்‌. ஏழாவது முறை வேலைக்காரன்‌ எலியாவினிடத்தில்‌ 
வந்தபோது, இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனைச்‌ 
சிறிய மேகம்‌ எழும்புகிறது என்று சொன்னான்‌. உடனே அங்கே மழையும்‌ வந்தது. 


நம்முடைய ஜெபவாழ்க்கையை வலுவடையச்‌ செய்யும்படியாகவும்‌, விசுவாசத்தை 
பெலனடையச்‌ செய்யவுமே தேவன்‌ சிலருடைய வாழ்க்கையில்‌ ஆசீர்வாதங்களை 
தாமதிக்கச்‌ செய்கின்றார்‌. நாள்‌ முழுவதும்‌ நான்‌ ஜெபிக்கிறேன்‌, உபவாசிக்கிறேன்‌ 
ஆனாலும்‌ என்னுடைய வாழ்க்கையில்‌ ஏன்‌ ஆசீர்வாதங்கள்‌ கிடைக்கவில்லை, 
காலதாமதமாகின்றன என்ற கேள்வி நமக்குள்‌ உருவாகுமானால்‌, நமது வாழ்க்கையை 
நாம்‌ ஆராய்ந்து பார்க்கவேண்டியது அவசியம்‌. அநேகர்‌ ஜெபிக்கிறார்கள்‌, ஆனால்‌ 
தங்களை தாழ்த்துவதற்கோ அவர்களுக்கு மனமில்லை. தேவன்‌ வசனம்‌ கொடுத்தது 
உண்மைதான்‌, ஆனால்‌ அந்த வசனம்‌ நம்முடைய வாழ்க்கையில்‌ முற்றிலும்‌ 
நிறைவேறுவதற்கு நம்மை தாழ்த்த வேண்டியது மிகவும்‌ அவசியம்‌. நம்முடைய பேச்சு, 
எண்ணம்‌, உறவு போன்றவைகளை ஆராய்ந்து பார்க்கவேண்டிய  அவசியமுண்டு. 
வசனத்திற்கு விரோதமான வாழ்வும்‌, மாற்றப்படாத வாழ்க்கையும்‌ தேவன்‌ கொடுத்த 
வாக்குத்தத்தத்தை தாமதிக்கச்‌ செய்யும்‌. தேவன்‌ நமக்குக்‌ கொடுத்த 
வாக்குத்தத்தங்களை நிச்சயம்‌ நிறைவேற்றுவார்‌; ஆனால்‌, அவைகள்‌ நிறைவேற நாம்‌ 
மாற்றப்படவேண்டியது அவசியம்‌. 


ஒரு ஞானஸ்நான ஆராதனையில்‌ அநேகர்‌ ஞானஸ்நானம்‌ பெறும்படி வரிசையில்‌ 
ன்றுகொண்டிருந்தார்கள்‌; அப்போது அங்கே நின்றுகொண்டிருந்த வாலிபப்பெண்‌ ஒருவள்‌ 
ன்னிடத்தில்‌ வந்து, நான்‌ ஞானஸ்நானம்‌ பெறும்படி எனது பெயரைக்‌ 
காடுத்திருக்கிறேன்‌, ஆனால்‌, எனக்கோ மனமில்லை, அழுகையாகவே வருகின்றது, ஏன்‌ 
ன்றும்‌ தெரியவில்லை என்று கூறினாள்‌. இரண்டாவது நாள்‌ ஞானஸ்நானம்‌ 
காடுக்கும்போது, காலையிலேயே தனது தாய்‌ தகப்பனோடுகூட வந்த அவள்‌ என்னிடம்‌, 
ஞானஸ்நானம்‌ எடுக்கவேண்டும்‌ என்று எனக்கு நன்றாகத்‌ தெரியும்‌, ஆனால்‌ 
நிலைத்திருக்கமுடியுமா? என்ற சந்தேகம்‌ எனக்குள்‌ வருகின்றது. தேவன்‌ நல்லவர்‌ 
என்றால்‌ இந்த உலகத்தில்‌ ஏன்‌ அநேக மக்கள்‌ இன்னமும்‌ தங்கள்‌ வாழ்க்கையில்‌ 
துன்பப்படுகின்றனர்‌ என்று எனது நன்பர்கள்‌ கேட்கின்றனர்‌. நான்‌ எனது நண்பர்கள்‌ 


௮ 9 தி) 


யுத்தசத்தம்‌ ஜனவரி 2006 செய்தி 5௦16 10/15/2010 


மத்தியில்‌ பரிசுத்தத்திலே நிலைநிற்க முடியுமா? என்ற சந்தேகம்‌ எனக்குள்ளே 
எழும்புகின்றது. என்னுடைய உள்ளான மனிதனில்‌ யாரோ ஞானஸ்நானம்‌ எடுக்காதே 
என்று சொல்வதைப்போல இருக்கின்றது என்று சொன்னாள்‌. 


நான்‌ வேதத்தை திறந்து சில வசனங்களை அவளுக்குச்‌ சுட்டிக்காட்டி, அவர்‌ 
விழுகையிலிருந்து நம்மை தூக்கியெடுக்கின்ற தேவன்‌, நம்மைப்‌ பாதுகாக்கிற தேவன்‌ 
என்று சொல்லி இது சரியா என்று கேட்டேன்‌. அவளும்‌ ஆம்‌ சரிதான்‌ என்று சொன்னாள்‌. 
உன்னுடைய விசுவாசம்‌ உணர்வுகளின்‌ அடிப்படையில்‌ இருக்கின்றதா அல்லது 
உண்மையான வசனங்களின்‌ அடிப்படையில்‌ இருக்கின்றதா என்று நான்‌ கேட்டபோது, 
நீங்கள்‌ என்னை சிக்கவைக்கிறீர்கள்‌ என்று அவள்‌ என்னிடத்தில்‌ சொல்லத்தொடங்கினாள்‌. 
நானோ அவளிடம்‌, நீ யாரையோ நேசிக்கிறாய்‌, அந்த வாலிபன்‌ ஆண்டவருக்குள்‌ 
இல்லை, அவன்‌ ஒரு இந்து குடூம்பத்தைச்‌ சேர்ந்தவன்‌, அவன்‌ உன்னைவிட வயதில்‌ 
மூத்தவன்‌, கல்லூரி படித்துக்கொண்டிருக்கின்றான்‌, எனவே உனது மனதில்‌ அவரை நான்‌ 
எப்படி திருப்திசெய்வது என்ற எண்ணம்‌ உருவாகின்றது, இதுவே உனது கலக்கத்திற்கும்‌, 
அழுகைக்கும்‌ காரணம்‌ என்று சொன்னேன்‌. நீங்கள்‌ சொல்வது முற்றிலும்‌ உண்மை என்று 
ஒத்துக்கொண்டதோடு, என்னுடைய விசுவாசத்தை இனி உணர்வுகளின்‌ அடிப்படையில்‌ 
அல்ல உண்மையான வசனத்தின்‌ அடிப்படையில்‌ வைக்கவிரும்புகிறேன்‌ என்றும்‌ கூறினாள்‌ 
அத்துடன்‌ ஞானஸ்நானமும்‌ பெற்றுக்கொண்டாள்‌. 


நம்முடைய வாழ்க்கையில்‌ உருவாகும்‌ சந்தேகங்கள்‌ தேவன்‌ நமக்கு 
வகுத்துவைத்துள்ள வழிகளை விட்டு விலகச்‌ செய்துவிடும்‌. சத்துருவின்‌ 
ஆலோசனைக்குள்‌ மறைந்திருக்கும்‌ சந்தேகத்தின்‌ சதிகளை நாம்‌ காணத்‌ 
தவறிவிடுவோமென்றால்‌, சத்துருவின்‌ கைகளில்‌ நாம்‌ சிக்கிக்கொள்வது நிச்சயம்‌. நமது 
தேவைகளையும்‌, விருப்பங்களையும்‌, இல்லாமைகளையும்‌ அறிந்து நம்மை அவனது 
வலையில்‌ சிக்கவைக்க அவன்‌ தினமும்‌ முயற்சிசெய்கின்றான்‌. சத்துருவின்‌ 
ஆலோசனையைக்‌ கேட்டூ குறுக்கு வழியில்‌ நமது கால்களும்‌, எண்ணங்களும்‌ பயணிக்கத்‌ 
தொடங்கினால்‌ தேவனையும்‌, தேவ ஆலோசனையையும்‌ நாம்‌ இழந்துவிடுவோம்‌. தேவன்‌ 
நமது தேவைகளை அறிந்தவர்‌ மாத்திரமல்ல, அவைகளைச்‌ சந்திக்கவும்‌ அவர்‌ 
போதுமானவர்‌. சகலத்தையும்‌ அதினதின்‌ காலத்தில்‌ நேர்த்தியாய்ச்‌ செய்யும்‌ தேவனையும்‌, 
தேவவல்லமையும்‌ நாம்‌ சந்தேகப்படாமல்‌ தொடர்ந்து விசுவாசத்தில்‌ முன்னேறுவோம்‌. 


யுத்தசத்தம்‌ ஜனவரி 2006 செய்தி 6016 10/15/2010 


